GOVERNMENTOF TAMIL NADU 

2018 


[Regd . No. TN /CCN /467 /2012 - 14 . 
[R . Dis . No. 197 /2009 . 
[Price : Rs. 3. 20 Paise . 


NT OF 


TAM 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


AM 


ITE 


EGOVE 


NADU 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


10NE 1 * 


PIUMPHS 


No . 12 ] 


CHENNAI, WEDNESDAY, MARCH 21, 2018 
Panguni 7 , Hevilambi, Thiruvalluvar Aandu - 2049 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . 


Pages . 


ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT 


HOME DEPARTMENT 
Scheduled castes and Scheduled Tribes (Prevention 

of Atrocities) Act - Appointment of certain official 
as Special Public Prosecutor for conducting cases 
at District Sessions Court, Chengalpattu on tenure 
basis for certain period .. 


Tamil Nadu Forest Act. — Declaration of Kookal- II 

Forest Block in Kodaikanal Taluk Dindigul District 
as Reserved Forest . .. .. 

. 
Water (Prevention and Control of Pollution ) Act. 

Appointment of certain person as the Member 
Secretary (In -Charge ), Tamil Nadu Pollution 
Control Board 

.. .. .. .. 


290 


295 


290 


Protection of Human Rights Act - Appointment of 

certain official as Special Public Prosecutor for 
conducting cases at Principal District Court, 
Chengalpattu on tenure basis for certain period .. 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


295 


நெடுஞ்சாலை மற்றும் சிறுதுறைமுகங்கள் துறை 
நிலங்களை கையகப்படுத்துதல் பற்றிய அறிவிக்கை 


290- 295 


Labour Courts for Adjudication 


.. 


.. 


295 -296 


[289 ] 


D . T.P . - 11- 2 (12 ) — 1 


290 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 
ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT Appointment of certain person as the Member Secretary 

( In - Charge) , Tamil Nadu Pollution Control Board 
Declaration of Kookal- Il Forest Block in Kodaikanal Taluk 

under the Water (Prevention and Control of Pollution ) 
Dindigul District as Reserved Forest under the 

Act . 
Tamil Nadu Forest Act. 

[ G . O .MS. No. 21 , Environment and Forests ( EC . 2) , 
[ G . O .MS. No . 7 , Environment and Forests (FR 14 ), 

28th February 2018 , மாசி 16 , ஹேவிளம்பி , 
29th January 2018 , தை 16 , ஹேவிளம்பி , 

திருவள்ளுவர் ஆண்டு- 2049.) 
திருவள்ளுவர் ஆண்டு-2049.) 

No. II ( 2 )/ EF / 286 / 2018 . -- Under clause (f ) of sub - section 
No.II ( 2 )/ EF / 285 / 2018 . -- In exercise of the powers 

( 2 ) of Section 4 of the Water ( Prevention and Control of 
conferred by Section 16 of the Tamil Nadu Forest Act , 1882 Pollution ) Act , 1974 (Central Act 6 of 1974 ) , the Governor 
( Tamil Nadu Act V of 1882 ) the Governor of Tamil Nadu of Tamil Nadu hereby places Thiru D . Sekar, Additional 
hereby declares the area, the limits of which are specified Chief Environmental Engineer , Tamil Nadu Pollution 
in the Schedule below as reserved forest with effect on Control Board in -charge of the post of Member Secretary , 
and from the 10 - 10 - 2018 . 

Tamil Nadu Pollution Control Board with effect from 

01 - 03 - 2018 . 
SCHEDULE 

Md. NASIMUDDIN , 
1 . Name of the District Dindigul 

Principal Secretary to Government. 
2 . Name of the Taluk 

Kodaikanal 

நெடுஞ்சாலை மற்றும் சிறுதுறைமுகங்கள் துறை 
3 . Number and name of the : 1 Kookall 

நிலங்களை கையகப்படுத்துதல் பற்றிய அறிவிக்கை 
Village 
4 . Survey Field Number 

273 

[ அரசாணை (டி ) எண் 27 , நெடுஞ்சாலை மற்றும் 

சிறுதுறைமுகங்கள் ( எச் . எஸ் .2)த் துறை , 20 பிப்ரவரி 2018 , 
5 . Name of the Forest Blook : Kookal -|| 

மாசி 8 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 
6 . Extent of the Forest Block : 0 .53. 50 

No . II( 2)/HWMP/287/ 2018 . --திருநெல்வேலி மாவட்டம் , 
Hectares 

செங்கோட்டை வட்டம் , குன்னக்குடி கிராமத்தில் அமைந்துள்ளதும் , 
கீழ்க்காணும் விபர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுமான 

நிலங்கள் ஒரு பொது நோக்கத்திற்காக அதாவது கி . மீ . 0/ 0 முதல் 
BOUNDARIES 

கி . மீ . 6/ 0 வரை தென்காசி புறவழிச்சாலை அமைக்கும் பணிக்கு 
North .- The Boundary line starts from the junction 

தேவைப்படுகிறது என்று தமிழ்நாடு அரசுக்கு தோன்றுவதால் , 
point of Survey Field Numbers 272 , 250 , 274 and 273 of 

அதன்படி 33555 சதுர மீட்டர் நிலத்தில் 32385 ச.மீ . நன்செய் 
Number 1 Kookal Village and runs towards eastern side 

மற்றும் 1170 ச .மீ . புன்செய் நிலங்களை கையகப்படுத்தவும் , 
along the southern boundaries of Survey Field Number 

மேற்படி நிலங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை நெடுஞ்சாலைத் 
274 of Kookal Village and meets the Junction Point of 

துறையின் கோட்டப் பொறியாளர் (நெடுஞ்சாலை ) நபார்டு மற்றும் 
Survey Field Numbers 274 and 273 of Village Number 1 

கிராமச் சாலைகள் திருநெல்வேலி அவர்களின் நிதியிலிருந்து 
Kookal Village. 

செலவழிக்கப்படவும் தீர்மானித்து , மேற்காணும் நிலங்களின் 

உரிமையாளர் , உரிமை கோருபவர் , அனுபவத்தில் வைத்துள்ளவர்கள் 
East .- Thence , the boundary generally runs towards அளித்த காரணங்களையும் பரிசீலனை செய்த பின் 2001- ம் ஆண்டு 
south side along the western boundaries of Survey Field தமிழ்நாடு நெடுஞ்சாலைச்சட்டம் (தமிழ்நாடு சட்டம் , 34/ 2002) பிரிவு 
Numbers 274 and 275 of Kookal Village and meets the 15 உட்பிரிவு (1) ன் கீழ் பின்வ ரும் அறிவிப்பு பிரசுரம் செய்யப்படுகிறது . 
tri-junction point of Survey Field Numbers 275 , 267 and 
273 of Kookal village. 

அறிவிப்பு 
South .- Thence , the boundary generally runs towards 
west along the northern boundaries of Survey Field Number தமிழ்நாடு நெடுஞ்சாலைச் சட்டம் 2001 (தமிழ்நாடு சட்டம் , 
267 of Kookal Village and meets the tri-junction point of 34 /2002 ) பிரிவு 15 , உட்பிரிவு (1)- ன் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ள 
Survey Field Numbers 267 , 272 and 273 of Kookal Village . அதிகாரங்களின் கீழ் மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்கள் 

திருநெல்வேலி மாவட்டம் , செங்கோட்டை வட்டம் , குன்னக்குடி 
West .- Thence , the boundary generally runs towards 

கிராமத்தில் தென்காசி புறவழிச்சாலை அமைக்கும் பணிக்கு 
north along the eastern boundary of Survey Field Number 

கீழ்க்காணும் விபர அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள 
272 of Kookal Village till it meets the starting point . 

33555 சதுரமீட்டர் நிலத்தில் 32385 ச .மீ . நன்செய் மற்றும் 1170 ச. மீ . 
ADMITTED RIGHTS 

புன்செய் நிலங்கள் கையகம் செய்யப்படுகிறது என இதன் மூலம் 

அறிவிக்கின்றார் . 
- NIL - 

இந்நிலங்களின் வரைபடங்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் 
தலைவர் அலுவலகத்தில் உள்ளது . அவற்றை அலுவலக நேரங்களில் 
எப்போது வேண்டுமானாலும் பார்வையிடலாம் . 


Mar . 21 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


291 


திருநெல்வேலி மாவட்டம் , செங்கோட்டை வட்டம் , குன்னக்குடி கிராமம் 


கிராம் 
வ . புல எண் 
எண் (உட்பிரிவின் 

படி ) 


வகைப்பாடு 


தேவைப்படும் 
நிலத்தின் பரப்பு 
கையகப்படுத்தப்பட 
உள்ள நிலத்தின் 
பரப்பு (ச . மீ - ல் ) 


நில உரிமையாளர்கள் நிலத்தின் உரிமை 
கொண்டுடாடுபவர்கள் (கிராம கணக்குகள் & 

வில்லங்கச் சான்றின்படியும் ) 


(1) 


(2) 
49/ 1B ) 


(3) 
நன்செய் 


( 5 ) 
முத்தையா மகன் திருமாறன் 


00130 


தரிசு / 
பயிரிடத்தக்கதா 

( மரங்க ள் , 
கட்டிடங்கள் , 
கிணறுகள் 
ஆகியவற்றைக் 
குறிப்பிடவும் ) 

( 6 ) 
பயிரிடத்தக்கது 

( நெல் ) 
பயிரிடத்தக்கது 

( நெல் ) 
பயிரிடத்தக்கது 

( நெல்) 
பயிரிடத்தக்கது 

( நெல் ) 
பயிரிடத்தக்கது 

(உளுந்து ) 
தென்னை 1 


49/ 2B 


நன்செய் 


00130 


முத்தையா மகன் திருமாறன் 


49/ 3B 


நன்செய் 


00265 


முத்தையா மகன் திருமாறன் 


49/4A2 


நன்செய் 


00350 


முத்தையா மகன் திருமாறன் 


49/ 4B2 


நன்செய் 


00110 


ராமையா நாடார் மனைவி லெட்சுமியம்மாள்;(1) 
அருணாச்சலத்தேவர் மகன் செண்பகத்தேவர் (2 ) 


50/ 1B 


புஞ்சை 


00340 


கோமதிநாயகம் பிள்ளை மகன் பிச்சையா பிள்ளை 
( 1) மாடசாமி செட்டியார் மகன் கணபதி செட்டியார் 
( 2); கந்தசாமி மகன் பரமசிவன்( 3) வல்லம் 
முதல்நிலை ஊராட்சி மன்றத்திற்காக (4 ) 


(தரிசு ) 
அனுமார் 
கோவில் 


7 . 


61/1A1 


நன்செய் 


00465 


61 / 2B 


நன்செய் 


00845 


9 . 


61 / 3A 


நன்செய் 


00825 


61/8A1 


நன்செய் 


00095 


61/ 8B1 


நன்செய் 


00645 


முத்துக்குமாரசாமியா பிள்ளை மகன் தென்னை - 8 
டி . எம் அருணாச்சலம்பிள்ளை(1) அப்பாசாமி கரையாளர் கமுகு - 3 
மகன் மோகனகிருஷ்ணன் (2 ) 
அழகராஜா மகன் வெங்கடேஷ்ராஜா (1 ) அப்பாசாமி தென்னை 
கரையாளர் மகன் மோகனகிருஷ்ணன் ( 2 ) 

- 19 இளம் 
தென்னை - 3 
கமுகு - 26 

வாழை - 225 
அழகராஜா மகன் வெங்கடேஷ்ராஜா (1 ) அப்பாசாமி வாழை - 75 
கரையாளர் மகன் மோகனகிருஷ்ணன் ( 2 ) 
முத்துக்குமாரசாமியா பிள்ளை மகன் டி .எம் தென்னை - 4 
அருணாச்சலம் பிள்ளை (1) அப்பாசாமி கரையாளர் கமுகு - 5 
மகன் மோகனகிருஷ்ணன் (2) 
சண்முகம் மகன் மாரி (1) மாரி (2 ) கனராபேங்க் தென்னை 
செங்கோட்டை ( 3) 

- 8 இளம் 
தென்னை - 7 
கமுகு - 19 

வாழை - 50 
ராமசாமியாபிள்ளை மகன் சுப்பையாபிள்ளை(1) தரிசு 
அப்பாசாமி கரையாளர் மகன் மோகனகிருஷ்ணன் ( 2 ) 
ஈஸ்வரம் பிள்ளை மனைவி கோமதி அம்மாள் - 1 வாகை - 1 
முத்துகுமாரசாமியா பிள்ளை மகன் அருணாசலம் வேம்பு - 4 
பிள்ளை - 2 சுப்பையா பிள்ளை மகன் ராமசாமியா பிள்ளை பனை - 2 
3 சுப்பிரமணியா பிள்ளை மகன் முத்துகுமாரசாமியா 
பிள்ளை - 4 
சுப்பிரமணியாபிள்ளை மகன் கல்யாணசுந்தரம் பிள்ளை- 5 
சுப்பிரமணியா பிள்ளை மகள் சிவஞானத்தம்மாள் - 6 
சுப்பிரமணியா பிள்ளை மகள் பேபி எ நாச்சியம்மாள் - 7 
சுப்பிரமணியா பிள்ளை மகள் சோமசுந்தரி அம்மாள் - 8 
தெய்வங்கப் பெருமாள் பிள்ளை மகன் அருணாசலம் 
பிள்ளை - 9 
அரசப்பன் கரையாளர் மகன் அப்பாசாமி கரையாளர் - 10 


12 . 


62 / 1A | 


நன்செய் 


01300 


63 /1A2 , 


புஞ்சை 


00090 


63/1A3 


00740 


00830 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


க 


. 


கிராம் 

புல எண் 
எண் (உட்பிரிவின் 

படி ) 


வகைப்பாடு 


( 3 ) 


( 2 ) 
67 /1B 


நன்செய் 


பன் 


67 /2A 


நன்செய் 


67/ 3B 


நன்செய் 


67 / 4B 


நன்செய் 


தரிசு / 
தேவைப்படும் 

பயிரிடத்தக்கதா 
நிலத்தின் பரப்பு நில உரிமையாளர்கள் நிலத்தின் உரிமை 

( மரங்க ள் , 
கையகப்படுத்தப்பட கொண்டுடாடுபவர்கள் ( கிராம கணக்குகள் & கட்டிடங்கள், 
உள்ள நிலத்தின் வில்லங்கச் சான்றின்படியும் ) 

கிணறுகள் 
பரப்பு (ச . மீ - ல் ) 

ஆகியவற்றைக் 
குறிப்பிடவும்) 

( 6 ) 
01580 ராமையா பண்டாரம் மகன் குளத்தூரன் பண்டாரம் பயிரிடத்தக்கது 

தரிசு 
00215 அஃமி இலஞ்சி குமாரர் கோவில் அக்தார் 

பயிரிடத்தக்கது 

வாழை - 50 
01390 குளத்தூரான் பண்டாரம் மகன் ராமையா பண்டாரம் பயிரிடத்தக்கது 

(1) ராமையா பண்டாரம் மகன் குளத்தூரான் பண்டாரம் தரிசு 

(2 ) கணேசன் மனைவி சுப்புலெட்சுமி (3 ) 
01250 

அருணாசலம்பிள்ளை மகன் சுப்பையா பிள்ளை (1 ) தென்னை - 16 
அருணாசலம்பிள்ளை மகன் சோமசுந்தரம் பிள்ளை - (2) பூவரசு - 5 

கமுகு - 30 
புன்னை - 2 

வாழை - 203 
00095 அருணாசலம்பிள்ளை மனைவி கமலத்தம்மாள் பயிரிடத்தக்கது 

தரிசு 
00450 சுப்பிரமணியபிள்ளை மகள் சேதுமுத்துக் 

வாழை - 134 
குமாரசாமியாபிள்ளை (1 ) இசக்கிமகன் 

ராமகிருஷ்ணன் - (2) 
00995 சுப்பையாதேவர் மகன் மருதையா 

நெல்லி - 1 
தென்னை - 1 
கமுகு - 2 

தக்காளி 
00565 சித்திரைக்கண்ணு மகன் செண்பகம் 

பயிரிடத்தக்கது 

தரிசு 
01350 அருணாசலம் பிள்ளை மகன் சோமசுந்தரம் பிள்ளை 

கமுகு - 98 
வேம்பு - 5 

மா - 5 
நெல்லி - 1 
தென்னை - 17 
இளந்தென்னை 
- 3 வாழை 


68/ 2A 


நன்செய் 


76 / 1A2 


நன்செய் 


0 . 


76/ 1B2 


நன்செய் 


76/ 2F2 


நன்செய் 


76/ 3B 


நன்செய் 


247 


76 /4B 


நன்செய் 


01025 


79/1B2 ) 


நன்செய் 


00345 


சுப்பிரமசி 
மகன் ஆகச்சாமி 
( 


79 / 101 ) 


நன்செய் 


01460 


79 / 1D1 


நன்செய் 


00950 


கருப்பன் மகன் பெருமாள் (1 ) சுப்பிரமணியன் மகன் பயிரிடத்தக்கது 
மாடசாமி ( 2) மாடசாமி மனைவி வசந்தி அம்மாள்(3 ) உள்ளி 
சுப்பிரமணியன் மனைவி பேச்சியம்மாள் (1) சொரணம் பயிரிடத்தக்கது 
படையாச்சி மகன் சுப்பிரமணியன்( 2 ) வள்ளிநாயகம் தரிசு 
செட்டியார் மகன் தங்கச்சாமி ( 3) 
சுப்பிரமணிய ஆசாரி மகன் சரவணன் ஆசாரி(1) பயிரிடத்தக்கது 
செந்தில்குமார் (2 ) 

தரிசு 
பரமசிவன் படையாச்சி மகன் பக்கிரிசாமி (1) ஸ்ரீராம் பயிரிடத்தக்கது 
சிட்ஸ் தமிழ்நாடு ( பி ) லிமிடெட் 

தரிசு 
ராமையா பூசாரி மகன் பாவநாசம் பூசாரி (1 ) வைரவன் பயிரிடத்தக்கது 
மகன் திருமலையாண்டி(2 ) 

தரிசு 
கோமுத்தேவர் மகன் முருகேசன் (1) கோமுத்தேவர் பயிரிடத்தக்கது 
மகன பரமசிவன் (2 ) 

உள்ளி 
சீனியாபிள்ளை மகன் குமாரசாமியாபிள்ளை 

பயிரிடத்தக்கது 

தரிசு 


79/1E2 


நன்செய் 


00050 


80/ 1A 


நன்செய் 


00710 


80/ 3B 


நன்செய் 


02040 


Mar. 21 , 2018] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


293 


கிராம 
வ . புல எண் 
எண் (உட்பிரிவின் 

படி ) 


வகைப்பாடு 


தேவைப்படும் 
நிலத்தின் பரப்பு 
கையகப்படுத்தப்பட 
உள்ள நிலத்தின் 
பரப்பு (ச . மீ - ல் ) 


நில உரிமையாளர்கள் நிலத்தின் உரிமை 
கொண்டுடாடுபவர்கள் ( கிராம கணக்குகள் & 

வில்லங்கச் சான்றின்படியும் ) 


தரிசு / 
பயிரிடத்தக்கதா 

( மரங்கள் , 
கட்டிடங்கள் , 
கிணறுகள் 
ஆகியவற்றைக் 
குறிப்பிடவும் ) 


( 5) 


( 6) 


( 1) 
30 . 


( 2 ) 
86 / 1A 


நன்செய் 


00235 


தரிசு 


31 . 


87 /1B 


நன்செய் 


00180 


32 . 


87 / 3A 


நன்செய் 


02250 


33 . 


87 /4A 


நன்செய் 


00015 


ஈஸ்வரன் பிள்ளை மனைவி கோமதி அம்மாள் (1) பயிரிடத்தக்கது 
வி . எம் . வேலுநாடார் மகன் முருகேசன் (2 ) வி .எம் . 
வேலுநாடார் மகன் மைனர் ஜவகர்லால் ( 3) 
சண்முகவேல் நாடார் மகன் பொன்னையா நாடார் 
( 4 ) பொன்னையா நாடார் மனைவி கனகம்மாள் ( 5 ) 
சுப்பையா நம்பியார் மகன் பெருமாள் நம்பியார் ( 6 ) 
பெருமாள் நம்பியார் மனைவி இசக்கியம்மாள் (7 ) 
குமாரசாமி படையாச்சி மகன் இசக்கி படையாச்சி பயிரிடத்தக்கது 
(1 ) குமாரசாமி படையாச்சி மகன் ச ராமையா தரிசு 
படையாச்சி (2 ) குமாரசாமி படையாச்சி மகன் ச 
புணமாலை படையாச்சி (3 ) குமாரசாமி படையாச்சி 
மகன் கந்தன் படையாச்சி (4 ) 
வேலுமுதலியார் மகன் ஆதிமூலம் (1 ) நயினார் பயிரிடத்தக்கது 
முதலியார் மகன் மீனாட்சிசுந்தரம் (2 ) மீனாட்சிசுந்தரம் ; தரிசு 
மனைவி குட்டியம்மாள் ( 3) 
கோமதிநாயகம் பிள்ளை மனைவி லெட்சுமி அம்மாள் பயிரிடத்தக்கது 
(1) முப்புடாதி ( 2) 

தரிசு 
கோமதிநாயகம் பிள்ளை மனைவி லெட்சுமி அம்மாள் பயிரிடத்தக்கது 
( 1) திருமலை மகன் ஆறுமுகம் (2 ) ஆறுமுகம் தரிசு 
மனைவி திருமலையம்மாள் ( 3 ) 
நெல்லைநாயகம் பிள்ளை மனைவி அறம்வளர்த்தம்மாள் பயிரிடத்தக்கது 
(1 ) செண்பக முதலியார் மனைவி மரகதம் ( 2) 

தரிசு 
பிரமநாயகம் மகன் சுப்பிரமணியன் (3 ) பால்ராஜ் மகன் 
ஜெயகுமார் (4 ) ஜெயகுமார் மனைவி சோமுத்தாய் (5 ) 
சுப்பிரமணியன் (6 ) வெங்கடாசலம் (7 ) 
ராமையாத்தேவர் மகன் சண்முகவேல்தேவர்(1 ) பயிரிடத்தக்கது 
சண்முகவேல்தேவர் மனைவி கங்கையம்மாள் ( 2) 

தரிசு 
திருமலைச்சாமி மனைவி செல்லத்துரைச்சி 

பயிரிடத்தக்கது 

தரிசு 
லட்சுமணமுதலியார் மகன் ராமசாமி முதலியார்(1) பயிரிடத்தக்கது 
ஆவுடையப்பன் மகன் பால்ராஜ் (2 ) இசக்கிமுத்து வாழை - 25 
முதலியார் மகன் சாஸ்தா(3 ) 
சுப்பையா முதலியார் மகன் இசக்கிமுத்து முதலியார் . வாழை - 244 


34 . 


I 


87 / 6A 


நன்செய் 


00625 


35 . 


88 / 1A2 


நன்செய் 


00070 


36. 


88 / 1B2 


நன்செய் 


01190 


37 . 


88 / 101 


நன்செய் 


00425 


88/1D1B ) 


நன்செய் 


00920 


39 . 


88 / 1D2B 


நன்செய் 


00970 


40 . 


88 / 1D3B 


நன்செய் 


00980 


41 . 


91/1A2 | 


நன்செய் 


00020 


42 . 


91 /1B2 


நன்செய் 


02515 


மாகலிங்கம் மனைவி ஆவுடையம்மாள் 

பயிரிடத்தக்கது 

தரிசு 
சீனித்தேவர் மனைவி வெள்ளையத்தம்மாள் (1 ) பயிரிடத்தக்கது 
சண்முகவேல்தேவர் மகன் இராமகிருஷ்ணத் தேவர்(2 ) இளம் 

தென்னை - 3 

வாழை - 2 
சங்குத்தேவர் மனைவி பாக்கியத்தம்மாள் (எ ) பயிரிடத்தக்கது 
முத்தம்மாள் (1 ) சங்கரநாராயனண் மனைவி தென்னை - 29 
முருகம்மாள்(2 ) லட்சுமணன் மனைவி சுப்புலெட்சுமி ( 3) தேக்கு - 1 ; 
சண்முகம் மகன் ; ஒ . மணிகண்டன் (4) சண்முகம் (5 ) 
பரமசிவத்தேவர் மகன் அருணாச்சலத்தேவர் தென்னை - 35 

தேக்கு - 1 
லட்சுமணன் மனைவி சுப்புலெட்சுமி (1) சண்முகம் தென்னை - 3 
மகன் மணிகண்டன் (2 ) 

தேக்கு - 2 
கமுகு - 7 
வாழை - 15 


43. 


91 /1C2 


| 


நன்செய் 


00570 


44 . 


91/ 2A 


நன்செய் 


00260 


294 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


கிராம 
வ . புல எண் 
எண் (உட்பிரிவின் 


வகைப்பாடு 


தேவைப்படும் 
நிலத்தின் பரப்பு 
கையகப்படுத்தப்பட 
உள்ள நிலத்தின் 
பரப்பு (ச . மீ - ல் ) 


படி ) 


( 1) 


( 2 ) 
91/5A 


தரிசு / 

பயிரிடத்தக்கதா 
நில உரிமையாளர்கள் நிலத்தின் உரிமை 

( மரங்கள் , 
கொண்டுடாடுபவர்கள் (கிராம் கணக்குகள் & கட்டிடங்கள் , 
வில்லங்கச் சான்றின்படியும் ) 

கிணறுகள் 
ஆகியவற்றைக் 

குறிப்பிடவும் ) 
( 5 ) 

( 6 ) 
லட்சுமணன் மனைவி சுப்புலெட்சுமி (1 ) சண்முகம் தென்னை - 2 
மகன் மணிகண்டன் (2 ) 

கமுகு - 9 

தேக்கு - 2 
சுப்பையா முதலியார் மகன் இசக்கி முதலியார் (1) வாழை - 90 
கிருஷ்ணவேளார் மகன் ஆண்டிவேளார் (2 ) 
ஆண்டிவேளார் மனைவி லெட்சுமியம்மாள் 

வாழை - 270 


நன்செய் 


00240 


46 . 


92 / 1D1| 


நன்செய் 


00360 


47 . 


92 /1E2 


நன்செய் 


00930 


மொத்தம் 


33555 ச . மீ 


[ அரசாணை ( டி ) எண் . 30 , நெடுஞ்சாலை மற்றும் 

நெடுஞ்சாலைச் சட்டம் பிரிவு 15 உட்பிரிவு (1) (தமிழ் நாடு சட்டம் 
சிறுதுறைமுகங்கள் ( எச். எஸ் .2) த் துறை, 21 பிப்ரவரி 2018 , 34/ 2002 ) - ன் கீழ் பின்வரும் அறிவிப்பு பிரசுரம் செய்யப்படுகிறது . 

மாசி 9 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 
No.II (2)/HWMP /288 /2018 . - திருநெல்வேலி மாவட்டம் , 

அறிவிப்பு 
இராதாபுரம் வட்டம் , கூடன்குளம் கிராமத்தில் , அமைந்துள்ளதும் , 

தமிழ்நாடு நெடுஞ்சாலை சட்டம் 2001 , பிரிவு 15ன் உட்பிரிவு 
கீழ்க்காணும் விவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுமான 
நிலங்கள் ஒரு பொது நோக்கத்திற்காக அதாவது தூத்துக்குடி 

(1) ( தமிழ்நாடு சட்டம் 34/ 2002 ) - ன் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ள 
திருச்செந்தூர் - கன்னியாகுமரி இணைப்பு கிழக்கு கடற்கரைச்சாலை 

அதிகாரங்களின் கீழ் , மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்கள் , 
விரிவாக்கம் (ம ) மேம்படுத்தும் பணிக்காகவும் , புதிய புறவழிச்சாலை 

திருநெல்வேலி மாவட்டம் , இராதாபுரம் வட்டம் , கூடன்குளம் கிராமம் , 
அமைக்கும் பணிக்காகவும் தேவைப்படுகிறது என்று தமிழ்நாடு 

தூத்துக்குடி - திருச்செந்தூர் - கன்னியாகுமரி இணைப்பு கிழக்கு 
அரசுக்கு தோன்றுவதால் , அதன்படி , புல எண் . 321/1 மற்றும் 

கடற்கரைச்சாலை விரிவாக்கம் மற்றும் மேம்படுத்தும் பணிக்காகவும் , 
பிறவற்றில் சுமார் 0 .26 .12 ஹெக்டேர் நஞ்சை நிலங்களை ( ம ) 

மற்றும் புதிய புறவழிச்சாலை அமைக்கும் பணிக்காகவும் 
கையகப்படுத்தவும் மற்றும் மேற்படி நிலங்களுக்கான இழப்பீட்டுத் 

கீழ்க்காணும் விவர அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள சுமார் 0 .26 .12 
தொகையை நெடுஞ்சாலைத்துறையின் திருநெல்வேலி கோட்டப் 

ஹெக்டேர் நன்செய் நிலங்கள் கையப்படுத்தப்படுகிறது என 
பொறியாளர் ( கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு ) அவர்களால் இதில் 

மானர் மனம் பரிப் மலர்களால் இதன் மூலம் அறிவிக்கின்றார் . 
பராமரிக்கப்படும் வைப்புக் கணக்கிலிருந்து வழங்கவும் தீர்மானித்து , இந்நிலங்களின் வரைப்படங்கள் சார் ஆட்சியர் , சேரன்மகாதேவி 
மேற்காணும் நிலங்களின் உரிமையாளர் , உரிமை கோருபவர் , 

அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன . அவற்றை அலுவலகப் பணி 
அனுபவத்தில் வைத்துள்ளவர் அளித்த காரணங்களையும் நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் பார்வையிடலாம் . 
பரிசீலனை செய்தபின் , 2001 ஆம் ஆண்டு தமிழ்நாடு 


அட்டவணை 
திருநெல்வேலி மாவட்டம் , இராதாபுரம் வட்டம் , கூடன்குளம் கிராமம் . 


வரிசை எண் 


நன்செய் மற்றும் 
புன்செய் என்ற 
நிலத்தின் விவரிப்பும் 
புல எண்ணும் 


நில உரிமையாளர்கள் நிலத்தின் உரிமை 

கொண்டாடுபவர்கள் 


தேவைப்படும் / | 
கையப்படுத்தப்படும் 
நிலத்தின் பரப்பளவு 

ஹெக் . ஏர் . 


நிலத்தில் உள்ள 
கட்டிடங்கள் / 
மரங்கள்/ மற்றவை 


( 5 ) 


( 3 ) 
தங்கம்மாள் க/ பெ குருசாமி நாடார் 


0 . 07. 05 


தரிசு 


குருசாமி த / பெ பொன்னையா நாடார் ; 


0 . 01. 46 


தரிசு 


தங்கம்மாள் க / பெ குருசாமி நாடார் 


0 .04 . 90 


தரிசு 


( 2 ) 
321/1B 
நன்செய் 
321/ 2B 
நன்செய் 
321/ 3B 
நன்செய் 
322 /6B 
நன்செய் 
322 / 9B 
நன்செய் 
322 /12B 
நன்செய் 


0 . 00 . 12 


தரிசு 


தங்கபாண்டி நாடார் 
த / பெ பொன்னம்பல நாடார் 
தங்கம்மாள் க / பெ குருசாமி நாடார் 


0 . 02. 04 


தரிசு 


தங்கம்மாள் க/ பெ குருசாமி நாடார் 


0 . 00 . 27 


தரிசு 


Mar . 21 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


295 


வரிசை எண் 


நன்செய் மற்றும் 
புன்செய் என்ற 
நிலத்தின் விவரிப்பும் 
புல எண்ணும் 


நில உரிமையாளர்கள் நிலத்தின் உரிமை 

கொண்டாடுபவர்கள் 


தேவைப்படும் / 
கையப்படுத்தப்படும் 
நிலத்தின் பரப்பளவு 

ஹெக் . ஏர் . 


நிலத்தில் உள்ள 

கட்டிடங்கள் / 
மரங்கள்/ மற்றவை 


தரிசு 


322 /15B குருசாமி த / பெ பொன்னையா நாடார் 

0 . 07 . 26 

தரிசு 
நன்செய் 
322/16B தங்கம்மாள் க / பெ குருசாமி நாடார் 

0 .01 . 78 

தரிசு 
நன்செய் 
474/ 1B2B ராஜபாண்டி நாடார் த / பெ குமாரசாமி 

0 .00 . 11 

தரிசு 
நன்செய் 

நாடார் 
475/4A2 முருகேசன் த/ பெ பத்திரபாண்டி நாடார் 

0 . 01 .13 
நன்செய் 
மொத்தம் 

0 . 26 . 12 

ராஜீவ் ரஞ்சன் , 
HOME DEPARTMENT 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 
Appointment of certain official as Special Public 
Prosecutor for conducting cases at District Sessions 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Court, Chengalpattu on tenure basis for certain period 
under the Scheduled castes and Scheduled Tribes Disputes between Workmen and Managements referred 
( Prevention of Atrocities ) Act . 

to Labour Courts for Adjudication . 
[ G .O . ( D ) No . 222 , Home ( Cts VIA ), 6th March 2018.) 

மாநகர போக்குவரத்துக் கழகம் சென்னை . 
No .II( 2 )/HO/ 289/ 2018 . - In exercise of the powers [ அரசாணை ( டி ) எண் 144 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
conferred under Section 15 of the Scheduled Castes ( அ1) த் துறை , 23 பிப்ரவரி 2018 , மாசி 11 , ஹேவிளம்பி , 
and Scheduled Tribes ( Prevention of Atrocities ) Act , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2049. ] 
1989 ( Central Act 33 of 1989 ) , the Governor of 
Tamil Nadu hereby appoints Thiru K . Devaraj , Advocate , 

No.II(2 )/LE/ 291/2018 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
S / o . D . Kanniyappan , residing at K . R . Narayanasamy Street , 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மாநகர போக்குவரத்துக்கழகம் 
Santhinampattu Village , Manampathy Post , Thiruporur , 

சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் , அரசாங்க போக்குவரத்து 
Kancheepuram , as Special Public Prosecutor ( POA Acts ) 

ஊழியர் சங்கம் (சிஐடியு ) என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
for the purpose of conducting cases registered under 

தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
SC /ST (Prevention of Atrocities ) Act cases at District 

மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் 
Sessions Court , Chengalpattu , under section 14 of the 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
said Act, on tenure basis for a period of three years from 

அவர்கள் கருதுவதாலும் ; 
the date of taking charge of his appointment, subject to 
observance of existing terms and conditions of appointment. 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் XIV / 1947) 10( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு 
Appointment of certain official as Special Public நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

Prosecutor for conducting cases at Principal District தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை, 
Court, Chengalpattu on Tenure Basis for certain period தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
under the Protection of Human Rights Act. 

இதனால் ஆணையிடுகிறார் . 
[ G . O . ( D ) No. 223 , Home ( Cts VIA) , 6th March 2018. ] மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
No. II (2 ) /HO/ 290 / 2018 . - in exercise of the powers 

10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
conferred by Section 31 of the Protection of Human Rights 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை , 
Act , 1993 ( Central Act 10 of 1993 ) , the Governor of Tamil 

தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
Nadu hereby appoints Thiru M . Anbuselvan , Advocate , 

இணைப்பு 
S / o . A . Mohanam , residing at No . 1 / 216 , Bound Street , 
Manimangalam , Padapaai, Sriperumbudur- 601 301 , as Special 

எழுவினா 
Public Prosecutor for the purpose of conducting cases in 

திரு . டி . லஷ்மி நாராயணன் , நடத்துநரின் (பணி எண் 
Human Rights at Principal District Court , Chengalpattu on 

C13814 ) ஆண்டு ஊதிய உயர்வை இரண்டு வருட காலத்திற்கு 
tenure basis for a period of three years from the date of 

தொடர் விளைவுடன் தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
taking charge of his appointment, subject to observance of 

16 - 04 - 2015 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் 
existing terms and conditions of appointment. 

தற்காலிக பணி நீக்கத்திலிருந்த 05 - 10 - 2013 முதல் 10 - 11 - 2013 

வரையுள்ள நாட்களை பணிக்காலமாக கருதி சம்பளம் வழங்க வேண்டும் 
NIRANJAN MARDI, 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் 
Additional Chief Secretary to Government. 

எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


296 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part II - Sec . 2 


து என்று தொழிற்சங்திற்கும், அந்தா போக 


[ அரசாணை (டி ) எண் 145 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( அ1) த் துறை, 23 பிப்ரவரி 2018 , மாசி 11, ஹேவிளம்பி , 10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை , 

தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
No. II (2 )/LE/ 292 / 2018 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மாநகர போக்குவரத்துக் 

இணைப்பு 
கழகம் சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் , அரசாங்க போக்குவரத்து 

எழுவினா 
ஊழியர் சங்கம் (சிஐடியு ) என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

திரு . சி . பாண்டி , ஓட்டுநர் (பணி எண் . டி 54418 ) ஊதிய 

உயர்வு ஒரு ஆண்டு காலம் தொடர்விளைவின்றி தள்ளி வைத்து 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் 

நிர்வாகம் வழங்கிய 01 - 08 - 2016 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்ய 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 
அவர்கள் கருதுவதாலும் ; 

தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1)(c) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் வரம்பு 

[ அரசாணை ( டி ) எண் 150 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

( அ1) த் துறை , 26 பிப்ரவரி 2018 , மாசி 14 , ஹேவிளம்பி , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 
தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

No.II(2 )/LE / 294/ 2018 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மாநகர போக்குவரத்துக் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

கழகம் சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் , அரசாங்க போக்குவரத்து 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

ஊழியர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை , 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் 
இணைப்பு 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
எழுவினா 

அவர்கள் கருதுவதாலும் ; 
திரு . K . வேதாச்சலம் , ஓட்டுநரின் (பணி எண் D25422 ) 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் மத்திய 
ஆண்டு ஊதிய உயர்வை ஒன்பது மாதங்கள் தொடர் விளைவுடன் சட்டம் XIV / 1947 ) 10( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு 
தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய 16 - 09 - 2015 நாளிட்ட உத்தரவை நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை தமிழ்நாடு ஆளுநா அவாகள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
நியாயமானது தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

இதனால் ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை ( டி ) எண் 146 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ ) த் துறை , 23 பிப்ரவரி 2018 , மாசி 11 , ஹேவிளம்பி , 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
திருவள்ளுவர் ஆண்டு- 2049.) 

10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை , 
No. II (2 )/LE / 293 /2018 . - இந்த ஆணையின் இணைப்பில் தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மாநகர போக்குவரத்துக் 
கழகம் சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் , அரசாங்க போக்குவரத்து 

இணைப்பு 
ஊழியர் சங்கம் (சிஐடியு ) என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

எழுவினா 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

திரு. N . அரிதாசன் , ஓட்டுநர் (பணி எண் D 50859 ) அவர்களுக்கு 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் ஆண்டு ஊதிய உயர்வு மூன்று ஆண்டு காலம் தொடர் விளைவுடன் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் தள்ளி வைத்தும் மற்றும் திரு . K . R . ஜெயக்குமார் , நடத்துனர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

(பணி எண் C 50771 ) அவர்களின் ஆண்டு ஊதிய உயர்வு ஆறு 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

மாதகாலம் தொடர் விளைவின்றி தள்ளி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1)(c ) பிரிவிலும் , 10(1 )(d ) பிரிவின் வரம்பு 

01- 09 - 2009 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்யவும் , தற்காலிக பணி 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

நீக்க காலத்திலிருந்த நாட்களை பணி நாட்களாக கருதவும் கோரும் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் , 
தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


1 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


